தமிழ்நாடு அரசு 

2009 


[ Regd . No . TNICCN/ 467 / 2009 - 11 . 
(விலை: ரூ . 2 .40 காசு 


தமிழ்நாடு அரசிதழ் 


- 


- 


- 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


பொய்மையே 


வெல்லும் 


எண் 26 ] | 


சென்னை, புதன்கிழமை , ஜூலை 8 , 2009 
ஆனி 24, திருவள்ளுவர் ஆண்டு - 2040 


பகுதி III - பிரிவு 1 (a ) இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


லை 


அறிவிக்கை 


[ அரசாணை (டி ) எண் 248 , தொழிலாளர் நலன் - வேலைவாய்ப்பு ( J1 ) த் துறை , நாள் : 15 ஜூலை 2008.) 
1948ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11 / 1948 ) 30 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 1953ஆம் ஆண்டு (தமிழ்நாடு ) குறைந்தளவு 
ஊதியங்கள் விதிகளில் பின்வரும் , திருத்தங்களை இதனால் செய்கிறார் . இதன் வரைவு மேற்சொன்ன சட்டத்தின் , 30 ஆம் பிரிவைச் 
சேர்ந்த (1) உட்பிரிவில் சொல்லியுள்ளவாறு ஏற்கெனவே வெளியிடப்பட்டுள்ளது . 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன விதிகளில் , 
(1 ) 28 - A விதிக்குப் பின்னர் , பின்வரும் விதி சேர்த்துக் கொள்ளப்படவேண்டும் அதாவது : -- 

" 28 - B தகவல் மற்றும் மென்பொருள் நிறுவனங்கள் அல்லது தகவல் தொழில்நுட்ப மென்பொருள் சார்ந்த பிற நிறுவனங்கள் 
சுயசான்றளிப்பு . 

தகவல் தொழில்நுட்ப மென்பொருள் நிறுவனம் அல்லது தகவல் தொழில்நுட்ப மென்பொருள் சார்ந்த பிற நிறுவனங்கள் 
ஒவ்வொன்றிலும் , வேலையளிப்பவர் , இந்த விதிகளைச் சேர்ந்த விதித்துறைகளின் கீழ் பராமரிக்கப்பட வேண்டியுள்ள பதிவேடுகள் , 
பதிவுருக்கள் மற்றும் அறிவிப்புகள் தொடர்பான அரையாண்டு பராமரிப்புச் சான்றிதழை படிவம் XII- இல் (இருபடிகளில் ) தொழிலாளர் 
நல ஆய்வாளருக்கு அளிக்க வேண்டும் . ஜூன் 30 ஆம் தேதியுடன் முடிவடையும் அரையாண்டுக் கால அளவிற்கான சான்றிதழ் 
அந்த ஆண்டின் ஜூலை 31ஆம் தேதிக்கு முன்னரும் டிசம்பர் 31ஆம் தேதியுடன் முடிவடையும் அரையாண்டுக் கால அளவிற்கான 
சான்றிதழ் , அடுத்து வரும் ஆண்டின் ஜனவரி 31ஆம் தேதிக்கு முன்னரும் அளிக்கப்பட வேண்டும் . 
விளக்கம் : 

மேற்சொன்ன நிறுவனங்களில் உள்ள வேலைவாய்ப்பு இச்சட்டத்தின்கீழ் பணிகளில் அட்டவணையிடப்பட்ட வேலைவாய்ப்புகள் 
இல்லை . ஆயினும் இவை அட்டவணையிடப்பட்ட வேலைவாய்ப்புகள் அதாவது , கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு 
என்பதன் கீழ்வரும் இதன்படி கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் உள்ள வேலைவாய்ப்புக்கு அரசால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள 
குறைந்தளவு ஊதிய வீதங்கள் மேற்சொன்ன வேலைவாய்ப்புகளுக்கும் பொருந்துகின்றன . 
(2) படிவம் XI க்குப் பின்னர் , பின்வரும் படிவம் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் . அதாவது : 


[ 1 ] | 


DTP - III- 1(a )(T - Sup ) (25 ) - 1 
DTP - |||- 1(a )(T - Sup ) (25 ) - 1a 


DTP - III-1(a)(T- Sup ) (25 ) - 2 
DTP - III- 1(a)(T - Sup ) (25 ) - 2 


படிவம் XII 

( 28 - B விதியைக் காண்க ) 
- - - - - - - - ஆம் நாளுடன் முடிவடைந்த அரையாண்டு கால அளவிற்கான தகவல் தொழில்நுட்ப மென்பொருள் நிறுவனங்கள் 
அல்லது தகவல் தொழில்நுட்ப மென்பொருள் சார்ந்த பிற நிறுவனங்கள் அளிக்கும் சுய சான்றளிப்பு : 

1 . தகவல் தொழில்நுட்ப மென்பொருள் நிறுவனம் அல்லது தகவல் தொழில்நுட்ப மென்பொருள் சார்ந்த பிற நிறுவனங்களின் 
பெயர் மற்றும் முகவரி : 

தொலைபேசி எண் 


நிகரி 


மின்னஞ்சல் 


2 . வேலையளிப்பவரின் பெயர் மற்றும் முகவரி 

தொலைபேசி எண் 


நிகரி 


முகவரி 
3 . 1948ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின்கீழ் நிர்ணயிக்கப்பட்டவாறு பணியாளர்களுக்கு குறைந்தளவு ஊதியங்கள் 
வழங்கப்படுகின்றனவா ? 


4 . 27 (2 ) விதியின்கீழ் பணியாளர்களுக்கு ஊதிய விவரச் சீட்டு வழங்கப்படுகின்றனவா ? 
5 . 22 ஆம் விதிகளில் வரையறுக்கப்பட்ட படிவம் , X - ல் அறிவிப்பு வேலையளிப்பவரின் கையொப்பம் பார்வைக்கு 
வைக்கப்படுகிறதா ? 


வேலையளிப்பவரின் கையொப்பம் . 


சான்றிதழ் 
- - - - - - - அன்றுடன் முடிவடைகின்ற அரையாண்டு கால அளவில் 1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் 
சட்டம் , ( மத்தியச் சட்டம் 11/1948 ) அதன்கீழ் இயற்றப்பட்ட தமிழ்நாடு 1953 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் விதிகளைச் 
சேர்ந்த விதித்துறைகளுடன் மேலே திட்டவட்டமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளவற்றையும் , நாங்கள் பின்பற்றியுள்ளோம் என்று 
சான்றளிக்கப்படுகிறது . 

மேற்சொன்ன சட்டம் மற்றும் விதிகளை முழுமையாக அறிந்தே இச்சான்றிதழ் வழங்கப்படுகிறது . மேற்சொன்ன தகவல்களில் 
ஏதாவது ஒன்று தவறானது என்று பின்னர் கண்டறியப்பட்டாலும் , நாங்கள் கூட்டாகவும் , தனித்தனியாகவும் இவற்றிற்குப் பொறுப்பேற்பதுடன் , 
மேற்சொன்ன சட்டம் மற்றும் , அதன் கீழ் இயற்றப்பட்டுள்ள விதிகளின்கீழ் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் நாங்கள் உட்படுகிறோம் . 

வேலையளிப்பவரின் கையொப்பம் : வேலை அளிப்பவரின் கையொப்பம் 
பெயர் 

பெயர் 


பதவிப் பெயர் 


பதவிப் பெயர் 


அலுவலக முத்திரை 


அலுவலக முத்திரை 


நாள் 


நாள் 


ஏற்றுக்கொள்ளப்பட்டது 
தொழிலாளர் உதவி ஆய்வாளர் : 


(தமிழாக்கம் ) 


அறிவிக்கை 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (M2) த் துறை 
[ அரசாணை (நிலை ) எண் 119 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( M2)த் துறை , நாள் : 29 செப்டம்பர் 2008.) 
1948 ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 63/1948 ) 112 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , தமிழ்நாடு 1950 ஆம் ஆண்டு தொழிற்சாலை விதிகளில் செய்யக் கருதியுள்ள அறிவிக்கையின் கீழ்க்காணும் வரைவு , 
மேற்சொன்ன சட்டத்தின் 115 ஆம் பிரிவில் சொல்லியுள்ளவாறு இதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக , இதனால் 
வெளியிடப்படுகிறது . 

2 . இந்த வரைவு அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து 45 நாட்கள் முடிவடையும் நாளன்று 
அல்லது அதற்குப் பின்னர் பரிசீலனைக்கு எடுத்து கொள்ளப்படும் என்றும் , மேற்சொன்ன கால அளவுக்கு முடிவடைவதற்கு முன்னர் , 
இது தொடர்பாக எவரிடமிருந்தேனும் வரப்பெறும் கருத்துரையை அல்லது மறுப்புரையை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்கும் என்றும் 
இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரைகள் , கருத்துரைகள் எவையேனும் இருப்பின் , அவை சென்னை - 600 005 , சேப்பாக்கம் , 
தொழிற்சாலைகள் தலைமை ஆய்வாளர் மூலமாக அரசு செயலாளர் , தொழிலாளர் - வேலை வாய்ப்புத் துறை , சென்னை - 600 009 
என்ற முகவரிக்கு இருபடிகளில் அனுப்பி வைக்க வேண்டும் . 

வரைவுத் திருத்தங்கள் 
மேற்சொன்ன விதிகளில் , விதி 2 - A ல் இணைக்கப்பட்டுள்ள விவர அட்டவணையில் நெடும்பத்தி (1) இல் உள்ள 6 - வது தொடர் 
எண் மற்றும் அது தொடர்பாக நெடும்பத்தி (2 ) முதல் (5 ) வரையில் உள்ள பதிவுகளுக்குப் பின்னர் பின்வரும் தொடர் எண்ணும் , 
பதிவுகளும் சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும் . அதாவது : 


(2 ) 
விதி 61 - A இயந்திரவியல் தொழிலக பாதுகாப்புப் அளவீடு செய் 
பாதுகாப்புப் அல்லது மின்னியல் பட்டைகளை சரிபார்த்து , சோதனை வதற்கான கருவிகள் 
பட்டைகளை பொறியியலில் செய்து ஆய்வு செய்வதில் மற்றும் பெரிதாக்கிக் 
சோதனை பட்டப்படிப்பு குறைந்தளவு 7 ஆண்டுகள் காட்டுவதற்கான 
செய்து 

அல்லது அதற்கு அனுபவம் பெற்றிருப்பதுடன் , தொழிலக சாதனங்க ள் 
பரிசோதித்தல் . இணையான படிப்பு . பாதுகாப்பு பட்டைகள் , வார்கள் (Harnesses . ) 

மற்றும் அவற்றின் குறியீடுகள் 
தொடர்பான தரங்களை நன்கு 

அறிந்திருத்தல் வேண்டும் . 
விதி 61 - B இயந்திரவியல் அடுப்புகள் 

மற்றும் பாதுகாப்பு குறித்து 
அடுப்பு மற்றும் 

அல்லது மின்னியல் உலர்விப்பான்களை வடிவமைத்தல் சோதனை செய்து 
உலர்விப்பான் பொறியியல் அல்லது பராமரித்தல் அல்லது சான்றிதழ் அளிப்பதற்காக 
சாதனங்களை பொறியியலில் இயக்குதல் அல்லது சோதனை உரியவாறு அளவிடப்பட்டு 
ஆய்வு செய்து , பட்டப்படிப்பு செய்து ஆய்வு செய்வதில் சான்றளிக் கப்பட்ட 
சோதனை அல்லது அதற்கு குறைந்தது ஏழாண்டு அனுபவம் . மீட்டர்கள் கருவிகள் மற்றும் 
செய்தல் . இணையான பட்டப் 

சாதனங்கள் . 
படிப்பு . 

( ii) செயலிலுள்ள தொடர்பான 
நடைமுறை விதிகளையும் சோதனை 

விளைவிக்காத 
நடைமுறைகளையும் அறிந்திருத்தல் . 

சோதனைகளை 
( iii ) அடுப்புகள் மற்றும் மேற்கொள் வதற்கான 
உலர்விப்பான்களின் பாதுகாப்பு வசதிகள் . 
தொடர்பான சட்டப்படிக்கான 
தேவைகளை அறிந்திருத்தல் . 

( iv ) அடுப்புகள் மற்றும் 
உலவிப்பான்களின் பாதுகாப்பை 
உறுதி செய்வதற்காக அவற்றின் 
பாதுகாப்பு வழிமுறைகள் மற்றும் 
அவற்றின் உரிய செயல்பாடு பற்றி 
நன்கு அறிந்திருத்தல் . 

( v ) அடுப்புகள் மற்றும் 
உலர்விப்பான்கள் செயல்படத் 
தவறியதற்கான குறைகளையும் , 
காரணங்களையும் கண்டறியும் 
திறமை பெற்றிருத்தல் . 


( 10 


(2) 


( 6) 


(4 ) 
( vi ) அடுப்புகள் மற்றும் 
உலர்விப்பான்களின் பாதுகாப்பு 
குறித்து நம்பத்தக்க முடிவுக்கு 
வரும் திறமை . 


விதி 61 P (i ) துணை விதி 

அழுத்த சோதனை 

வெப்பமாக்கும் கருவியை செய் 
வெப்பமாக்கும் (16 ) வெப்பமாக்கும் 

செய்வதற்கான வசதிகள் . 
கருவியின் மின் 

வடிவமைத்தல் அல்லது பராமரித்தல் 
கருவியின் மின் 

அல்லது சோதனை செய்து ஆய்வு 
இயக்க கம்பிச் 
சு ரு ளை கம்பிச் சுருளைச் 

செய்வதில் குறைந்தது ஏழாண்டு 
சோதனை செய்தல் 
சோதனை 

அனுபவம் . 
செய்தல் . 

இயந்திரவியல் 
அல்லது மின்னியல் , 
பொறியியலில் 
பட்டப்படிப்பு அல்லது 
அ த ற் கு 
இணையான படிப்பு . 


(ii ) துணை விதி வேதியியலில் வெப்பமான திரவங்களை வெப்பமான 
( 18 ) வெப்பமான முது நிலைப் சோதனை செய்வதில் ஏழாண்டு திரவங்களின் 
திரவத்தை பட்டப்படிப்பு அனுபவம் . 

அமிலத்தன்மை மிதக்கும் 
சோதனை அல்லது வேதியியல் 

பொருள்கள் , சாம்பல் 

பொருள்கள் , பிசுப்புத் 
பொறியியலில் 
செய்தல் . 

தன்மை , தீப்பற்றிக் 
பட்ட ம் . 

கொள்ளக் கூ டி ய 
வெப்பநிலை ஆகியவற்றை 
சோதனை செய்வதற்கான 
ஆய்வுக்கூட வசதிகள் . 


Eb•4 


விதி 95 , வேதியியல் () (a ) செய்முறைக் கருவிகள் செய்முறைக்கருவிகள் 
வி வர பொறியியலில் மற்றும் பாதுகாப்பு சாதனங்களை 

மற்றும் பாதுகாப்பு 
அட்டவணை XVI , அல்லது தொழில் இயக்குதல் அல்லது பராமரித்தலில் 

சாதனங்களைச் 

சோதனை செய்யும் 
பகுதி II , பத்தி 7 நுட்ப வியலில் ( அல்லது ) 

ப ணி யை 
கருவிகள் மற்றும் அ ல் ல து 

மேற்கொள்வதற்காக 
பாதுகாப்பு கரு வி யி யல் 

( b ) சோதனை செய்தல் , 

உரிய வாறு 
சாதனங்களை பொறியியலில் 

பரிசோதித்தல் மற்றும் ஆய்வு அள விடப்பட்டு 
சோதனை அல்லது தொழில் செய்வதில் குறைந்தது ஏழாண்டு சான்றளிக்கப்பட்ட 

மீட்டர்கள் , கருவிகள் , 
செய்தல் . நுட்பவியலில் அனுபவம் . 

சாதனங்கள் மற்றும் 
அ ல் ல து 

ஏனைய பொருத்தமான 
இயந்திரவியலில் 

( ii ) நடப்பு நடைமுறை விதிகள் 
பொறியியலில் 

மற்றும் சோதனை நடைமுறைகளை 
பட்டப் படிப்பு . 

முழுவதுமாக அறிந்திருப்பதுடன் , 
செய்முறைக் கருவிகள் மற்றும் 
பாதுகாப்பு சாதனங்களின் நம்பகத் 
தன்மை மற்றும் உரிய செயல்பாடு 
தொடர்பாக முடிவு எடுக்கும் 

திறனைப் பெற்றிருக்க வேண்டும் . 
விதி 95 விவர வேதியியல் (i) ( a ) வேதியியல் தொழிற் 

அல்ட்ரா 

சோனிக் 
அட்டவணை XVI பொறியியலில் அல்லது சாலையில் 

செய்முறை முறையில் கனத்தை 
பகுதி II பத்தி 15 தொழில்நுட்பவியலில் தளவாடத்தை இயக்குவதில் 

அளவிடும் சாதனம் , 
தளவாடங்கள் அல்லது கருவியியல் அல்லது பராமரிப்பதில் 

பழுதுகளைக் கண்டறியும் 
மற் றும் பொறியியலில் அல்லது 

சாதனம் நீரழுத்தவியல் 
சாதனங்களை தொழில்நுட்பவியலில் (b ) வேதியியல் தொழிற் பம்பு , நச்சுத்தன்மையுள்ள 
சோதனை அல் ல து சாலையில் தளவாடம் , சாதனம் எளிதில் தீப்பற்றத்தக்க 
செய்தல் , இயந்திரவியல் மற்றும் இயந்திரத்தை சோதனை வாயுக்களைக் கண்டறியும் 
பரிசோதித்தல் , பொறியியலில் பட்டம் செய்வதில் பரிசோதிப்பதில் மற்றும் பல்வகை வாயுக்களைக் 
பழுதுபார்த்தல் . பெற்றிருக்க வேண்டும் . ஆய்வு செய்வதில் குறைந்தது கண்டறியும் சாதனம் 

ஏழாண்டு அனுபவம் இருக்க 

கையில் எடுத்துச் 
வேண்டும் . 

செல்லத்தக்க சாதனம் 
போன்ற 

சேதம் 
ஏற்படுத்தாத சோதனையிடும் 
சாதனங்கள் . 


17 | 


( ii ) ( a ) சம்பந்தப்பட்ட 
அபாயகரமான நடைமுறையை 
முழுமையாக அவர் அறிந்திருக்க 
வேண்டும் . 

(b ) வேதியியல் 
நடைமுறை தொழிற்சாலையில் 
தளவாடச் சாதனம் மற்றும் 
இயந்திரம் 

செயல்படத் 
தவறியதற்கான காரணங்களையும் , 
குறைபாடுகளையும் கண்டறியும் 
திறமையை அவர் பெற்றிருக்க 
வேண்டும் . | 


(c ) தளவாடச் சாதனம் 
மற்றும் இயந்திரத்தின் பாதுகாப்பு 
பற்றி முடிவு எடுக்கும் திறமையைப் 
பெற்றிருக்க வேண்டும் . 


12 விதி 95 விவர வரையறுக்கப்பட்ட வேதியியலில் முதுநிலைப் சுற்றுச் சுழல் வரையறுக்கப் 

அட்டவணை XVI , இடத்திற்குள் பட்டம் அல்லது வேதியியல் மாதிரிகளை சேகரித்து பட்ட இடத் 
பகுதி II , பத்தி 18 . நுழைதல் அல்லது பொறியியலில் பட்டம் . 

ஆய்வு செய்வதிலும் திற்குள் 
பணிபுரிதல் . 

கண் காணிப்பு வேதியியல் 
சாதனங்களை வாயுக்களுக்கு 
அளவிடுவதிலும் அல்லது 
குறைந்தது ஏழாண்டு பிராண 
அனுபவம் இருக்க வாயுவின் 
வேண்டும் . 

அளவைக் 
கண்டறிய 
மீட்டருக்குப் 
பொருந்தத் 
தக்கவாறு 
பல் வேறு 
வாயுக்களைக் 
கண்டறியும் 
வகையில் 
எடுத்துச் 
செல்லத்தக்க 

கருவி . 
(ii) ( a ) வேதியியல் 
பொருள்களின் அபாயகரமான 
தன்மை மற்றும் அவற்றின் 
அனுமதிக்கத்தக்க அளவின் மதிப்பு 
பற்றி அறிந்திருக்க வேண்டும் 

(b ) தொற்று ஏற்படுத்தும் 
பொருள்களின் மாதிரி எடுத்து 
பகுப்பாய்வு செய்யும் நவீன 
தொழில்நுட்ப உத்திகளை 
அறிந்திருக்க வேண்டும் மற்றும் 

( c ) வரையறுக்கப்பட்ட 
இடத்திற்குள் நுழைந்து பணியை 
அல்லது ஏனைய பராமரிப்புப் 
பணியை மேற்கொள்வதைப் 
பொறுத்தமட்டில் பாதுகாப்பு 
தொடர்பான நம்பத்தக்க 
முடிவுகளை எடுக்கும் திறமையைப் 
பெற்றிருக்க வேண்டும் . 


(1) 


(2) 


13 


விதி 95 , பிளாஸ் டிக் (i ) ( a ) வேதியியல் தொமின் அல்ட்ரா சோனிக் 
வி வர தொழில்நுட்பவியலில் சாலையில் செய்முறைத் முறையில் கனத்தை 
அட்டவணை அல்லது வேதியியல் களவாடத்தை இயக்குவதில் அளவிடும் சாதனம் 
XVI , பகுதி V , பொறியியலில் அல்லது பராமரிப்பதில் , அல்லது பழுது 

லல அல்லது பராமரிப்பதில் , அல்லது பழுதுகளைக் கண்டறியும் 
பத்தி 5 தொழில் 

சாதனம் நீரழுத்தவியல் பம்பு 
மீண் டும் நுட்பவியலில் 

( b ) வே தி யி யல் போன்று சேதம் ஏற்படுத்தாத 
வலுவூட்டப்பட்ட அ ல் ல து தொழிற்சாலையில் மீண்டும் சோதனையிடும் 
பிளாஸ் டிக் இயந்திரவியல் வலுவூட்டப்பட்ட பிளாஸ்டிக்கிலிருந்து சாதனங்கள் . 
கிலிருந்து பொறியியலில் தயாரிக்கப்பட்ட தளவாடம் மற்றும் 
தயாரிக்கப்பட்ட அல்லது மின்னியல் சாதனத்தை சோதனை செய்தல் , 
தளவாடம் பொறியியலில் பரிசோதித்தல் மற்றும் ஆய்வு 
ம ற் றும் பட்டம் . 

செய்வதில் குறைந்தது ஏழாண்டு 
சாதனத்தை 

அனுபவம் இருக்க வேண்டும் . 
சோதனை 

(ii ) ( a ) மீண்டும் வலுவூட்டப் 
ெச ய் து 

பட்ட பிளாஸ்டிக்கிலிருந்து 
பரிசோதித்தல் . 

தயாரிக்கப்பட்ட தளவாடம் மற்றும் 
சாதனத்தைப் பொறுத்தவரையில் 
இயந்திரத் தரம் அல்லது தேசிய 
தரம் பற்றி முழுமையாக அவர் 
அறிந்திருக்க வேண்டும் . 

( b ) மீண்டும் வலுவூட்டப்பட்ட 
பிளாஸ்டிக்கின் வேதியியல் 
பொருளின் இணையும் தன்மை 
பற்றி அவர் நன்கு அறிந்திருக்க 
வேண்டும் . 


(c ) மீண்டும் வலுவூட்டப்பட்ட 
பிளாஸ்டிக்கினால் செய்யப்பட்ட 
தளவாடம் மற்றும் சாதனம் 
செயல்படத் தவறியதற்கான 
காரணங்கள் மற்றும் குறை 
பாடுகளைக் கண்டறியும் திறமையை 
அவர் பெற்றிருக்க வேண்டும் . 

(d ) மீண்டும் வலுவூட்டப்பட்ட 
பிளாஸ்டிக்கினால் செய்யப்பட்ட 
தளவாடம் மற்றும் சாதனத்தின் 
பாதுகாப்பு தொடர்பாக நம்பத்தக்க 
முடிவு எடுக்கும் திறமையை அவர் 
பெற்றிருக்க வேண்டும் . 


ரமேஷ்குமார் கன்னா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


தி . வைரவசுந்தரம் , 

இயக்குநர் , 
தமிழ்வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்பு) த் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


